﻿261.அல்லாஹ் வின் வழியில் தம் செல்வங்களைச் செலவிடுவோரின் (செல்வத்தின்) நிலையாகிறது, ஒரு வித்தின் நிலையை ஒத்திருக்கிறது.அந்த வித்து ஏழு கதிர்களை முளைக்கச் செய்தது.ஒவ்வொரு கதிரிலும் நூறு தானியங்கள் உள்ளன.அல்லாஹ் , தான் நாடியோருக்கு (நன்மைகளை) பன்மடங்காக்குகின்றான்.அல்லாஹ்  தாரளமானவனும் அறிந்தோனும் ஆவான்.
-------------------------------------------------------------
அல்லாஹ் வின் திருப்தியை எதிர்பார்த்து, அவனது வழியில் தர்மம் செய்வோருக்குப் பல மடங்கு நன்மைகள் கிடைக்கும் என்பதை ஓர் உதாரணத்தின் மூலம் அல்லாஹ்  இங்கு விவரிக்கின்றான்; ஒரு நல்லறத்திற்குப் பத்திலிருந்து எழுநூறு மடங்கு நன்மைகள்வரை வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கின்றான்.
அல்லாஹ்  கூறுகின்றான்: அல்லாஹ் வின் வழியில் தம் செல்வங்களைச் செலவிடுவோரின் (செல்வத்தின்) நிலையாகிறது ஒரு வித்தின் நிலையை ஒத்திருக்கிறது.
"அல்லாஹ் வின் வழி" என்றால், "அல்லாஹ் விற்குக் கீழ்ப்படிந்து" என்று பொருள்.மக்ஹூல் (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: அறப்போருக்காகக் குதிரைப் படை, ஆயுதங்கள் ஆகியவற்றைத் தயார் செய்யச் செலவு செய்வதை இது குறிக்கும்.
இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்கள் கூறுகிறார்கள்: அறப்போர், ஹஜ் ஆகிய வழிபாடுகளை இது குறிக்கும்.இவற்றுக்காகச் செலவிடப்படும் ஒரு திர்ஹத்திற்கு எழுநூறு மடங்கு நன்மை கிடைக்கும்.எனவேதான், "அந்த வித்து ஏழு கதிர்களை முளைக்கச் செய்தது.ஒவ்வொரு கதிரிலும் நூறு தானியங்கள் உள்ளன" என அல்லாஹ்  கூறியுள்ளான்.

ஒன்றுக்கு எழுநூறு 
-------------------------------
ஒரு நற்செயலுக்கு எழுநூறு நன்மைகள் கிடைக்கும் என்று (நேரடியாகச்) சொல்வதைவிட, உதாரணத்தின் மூலம் அதைத் தெரிவித்திருப்பது, உள்ளத்தைத் தொட்டுவிடுகிறது.நல்ல நிலத்தில் விதைத்தவரின் பயிர் வளர்ந்து பெரிதாவதைப் போன்று, நற்செயல்களுக்குக் கிடைக்கும் நன்மையை இறைவன் பெருக்கித்தருகிறான் என்ற கருத்தை இது உணர்த்துகிறது.எழுநூறு மடங்குவரை நன்மைகள் அதிகமாக வழங்கப்படும் என்பது தொடர்பாகப் பல நபிமொழிகளும் வந்துள்ளன.
1.இயாள் பின் ஃகதீஃப் (ரஹ் ) அவர்கள் கூறியதாவது: நோய்வாய்ப்பட்டிருந்த அபூஉபைதா (ரலி) அவர்களை நலம் விசாரிப்பதற்காகச் சென்றோம்.விலாவில் ஏற்பட்ட வலியின் காரணமாக அவர்கள் சிரமப்பட்டார்கள்.அவரது தலைமாட்டில் அமர்ந்திருந்த அவருடைய துணைவியாரிடம் "அபூஉபைதா (ரலி) அவர்கள் நேற்றிரவை எப்படிக் கழித்தார்கள்?" எனக் கேட்டோம்.
அதற்கு அவர், "அல்லாஹ் வின் மீதாணையாக! அவர் நன்மையோடு கழித்தார்" என்று பதிலளித்தார்.அப்போது அபூஉபைதா (ரலி) அவர்கள், "நன்மையோடு நேற்றிரவை நான் கழிக்கவில்லை" எனக் கூறினார்கள்.அதுவரை சுவரை நோக்கியவாறு இருந்த அவர்கள் எங்களை நோக்கித் திரும்பி, "நான் சொன்னதைப் பற்றி என்னிடம் நீங்கள் (விளக்கம்) கேட்கமாட்டீர்களா?" என்று கூறினார்கள்.
அப்போது நாங்கள், "நீங்கள் சொன்னது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கவில்லை; (மகிழ்ச்சி அளித்தால்தானே) உங்களிடத்தில் அதைப் பற்றி நாங்கள் கேட்போம்?" என்று சொன்னோம்.
அப்போது அவர்கள் (பின்வருமாறு) கூறினார்கள்: அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: (தேவைக்கு மேல்) எஞ்சியுள்ள பொருளை அல்லாஹ் வின் வழியில் செலவு செய்பவர் எழுநூறு மடங்கு நன்மைகளைப் பெறுவார்.
தமக்காகவும் தம் குடும்பத்தாருக்காகவும் செலவு செய்பவர், அல்லது நோயாளியை நலம் விசாரிப்பவர், அல்லது (நடைபாதையிலிருந்து) துன்பம் தரும் பொருளை அகற்றுபவர் அது போன்று பத்து மடங்கு நன்மைகளைப் பெறுவார்.நோன்பானது, (பாவத்தால்) அதைக் கெடுக்காமல் இருக்கும்வரை (நோன்பாளியைக் காக்கும்) கேடயமாகும்.உடலில் நோயைக் கொடுத்து யாரை அல்லாஹ்  சோதிக்கிறானோ அவருக்கு அந்நோய் பாவங்களுக்குப் பரிகாரமாகும்.
2.இப்னு மஸ்ஊத் (ரலி) அவர்கள் கூறியதாவது: ஒருவர் கடிவாளமிடப்பட்ட ஓர் ஒட்டகத்தை அல்லாஹ் வின் பாதையில் தர்மம் செய்தார்.அப்போது அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள், "மறுமை நாளில் கடிவாளமிடப்பட்ட எழுநூறு ஒட்டகங்கள் உமக்குக் கிடைக்கும்" என்று கூறினார்கள்.
3.அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: ஆதமின் மகன் (மனிதன்) புரியும் நற்செயல்களுக்குப் பத்து முதல் எழுநூறு மடங்கு நன்மைகளை அல்லாஹ்  ஏற்படுத்தியுள்ளான்.நோன்பைத் தவிர; (அல்லாஹ்  கூறுகின்றான்:) நோன்பு எனக்குரியது.அதற்கு நான் (கணக்கின்றி) கூலி கொடுப்பேன்.நோன்பாளிக்கு இரண்டு மகிழ்ச்சிகள் உண்டு:
ஒன்று நோன்பு துறக்கும் நேரத்தில் ஏற்படும் மகிழ்ச்சி.மற்றொன்று, மறுமை நாளில் ஏற்படும் மகிழ்ச்சி.நோன்பாளியின் வாயிலிருந்து வெளியாகும் வாடை அல்லாஹ் விடம் கஸ்தூரியை விடவும் மணமிக்கதாகும்.
4.இப்னு உமர் (ரலி) அவர்கள் கூறியதாவது: இந்த வசனம் (261) அருளப்பெற்றபோது "இறைவா! என் சமுதாயத்தாருக்கு (நன்மையை) இன்னும் அதிகமாக்குவாயாக" என நபி (ஸல்) அவர்கள் பிரார்த்தித்தார்கள்.
பின்னர் "அல்லாஹ் வுக்கு அழகிய கடன் வழங்குபவர் யார்? அதை அவருக்குப் பன்மடங்காக (இறைவன்) பெருக்குவான்" (2:245) எனும் வசனத்தை அல்லாஹ்  அருளினான்.
அப்போதும் நபி (ஸல்) அவர்கள் "இறைவா! என் சமுதாயத்தாருக்கு இன்னும் அதிகமாக்குவாயாக" என்று பிரார்த்தித்தார்கள்.பின்னர் "பொறுமையாளர்களுக்குக் கணக்கின்றி நன்மைகள் வழங்கப்படும்" (39:10) எனும் வசனத்தை அல்லாஹ்  அருளினான்.
அடுத்து "அல்லாஹ்  தான் நாடியோருக்கு (நன்மைகளைப்) பன்மடங்காக்குகின்றான்" என்று இவ்வசனம் கூறுகிறது.அதாவது நற்செயல்கள் புரிவதில் அவருடைய மனத்தூய்மையைப் பொறுத்து அல்லாஹ்  நன்மைகளை வழங்குகின்றான்.
அல்லாஹ்  தாரளமானவனும் அறிவோனும் ஆவான்.அவனது தயவு, அவனுடைய படைப்புகளின் எண்ணிக்கையைவிட அதிகமானது; விசாலமானது.தன்னுடைய தயவுக்கு யார் தகுதியுடையவர்கள், யார் தகுதியற்றவர்கள் என்பதை அவன் அறிவான்.அவன் தூயவன்; அவனுக்கே புகழ் அனைத்தும்.
